\ 


ஒடிய 
ப ட ண்கள்‌ 


டி 
௬ 


77 / 


ரர. 


௩ 


அரலார்டுின்‌ பக்கங்களில்‌ 
௪4௯ மிருந்த 9௫ உதை 


19 48 ஆம்‌ ஆண்டில்‌ பாலஸ்தீனியர்கள்‌ தங்கள்‌ தாயகத்திலிருந்து 
இடம்பெயர்ந்த கொடூரமான நிகழ்வினைக்‌ கடந்துவந்த ஓர்‌ இளம்‌ 
பாலஸ்தீனியப்‌ பெண்ணின்‌ உண்மைக்‌ கதையை அடிப்படையாகக்‌ 
கொண்டது இத்திரைப்படம்‌. போரின்‌ கொடூரங்களை நேரடியாகக்‌ 
காணும்‌ £ஃபர்ஹா' என்ற இளம்பெண்ணின்‌ வழியே இக்கதையைச்‌ 
சொல்கிறார்‌ இயக்குனர்‌ டாரின்‌ ஜே சலாம்‌. 


பாலஸ்தீனத்தில்‌ உள்ள ஒரு சிறிய கிராமத்தில்‌ தனது தந்தையுடன்‌ 
வசிக்கிறாள்‌ ஃபர்ஹா என்ற 14 வயது சிறுமி. தனது உயிர்த்தோழி 
ஃபரிதாவைப்‌ போல அவளும்‌ அருகாமை நகரப்‌ பள்ளிக்குச்‌ சென்று, 
மேற்படிப்பைத்‌ தொடர விரும்புகிறாள்‌. நாசர்‌ எனும்‌ உறவுக்காரப்‌ 
பையனுக்கு அவளைத்‌ திருமணம்‌ செய்துவைக்க விரும்பும்‌ அவளது 
தந்தை முதலில்‌ மறுக்கிறார்‌. இருந்தாலும்‌ அவளது விருப்பத்தைப்‌ 
புரிந்தகொண்டபின்‌, பள்ளிச்‌ சேர்க்கைக்கான ரசீதை அவளிடம்‌ 
கொடுக்கிறார்‌. இப்படி ஒரு வழியாக, தந்தையிடமிருந்து அனுமதியும்‌ 
கிடைக்க, இனியெல்லாம்‌ சுகமே என்று ஊஞ்சலில்‌ 
ஆடிக்கொண்டிருந்தவளின்‌ நிம்மதியில்‌ விழுகிறது முதல்‌ குண்டு. 
இஸ்ரேலியப்‌ படைகள்‌ அவர்களது கிராமத்தை நெருங்குகின்றன. 
மோதல்‌ தீவிரமடைவதால்‌, பாலஸ்தீனியர்கள்‌ தங்கள்‌ தாயகத்திலிருந்து 
இடம்பெயர வேண்டிய சூழல்‌. அருகிலிருக்கும்‌ நகருக்குத்‌ 
தப்பிச்செல்லும்‌ ஃபரிதாவின்‌ குடும்பத்துடன்‌ ஃபர்ஹாவை 
அனுப்புகிறார்‌ அவளது தந்‌ைத. தனது தந்தையைப்‌ பிரிய மனமின்றி, 
நகருக்குச்‌ செல்ல மறுத்த ஃபர்ஹாவை, வேறு வழியின்றி தனது சேமிப்பு 
கிடங்கு அறையில்‌ ஒளித்து வைத்து பூட்டுகிறார்‌. 


இதம்‌ 


பிப்ரவரி - மார்ச்‌ 2024 99 


அந்த அறைக்குள்ளே அவளது கற்பனைக்கு எட்டாத கொடுூரங்களுக்கு கொடூரமான நடத்தை அவளது காட்சிகளின்‌ வழியே மனதளவில்‌ 
வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. மெளன சாட்சியாகிறாள்‌. தனது மென்மையான மனதை உருக்குலையச்‌ முன்கூட்டியே தேர்ச்சியும்‌ தளர்ச்சியும்‌ 
காலவரையறையின்றி அங்கேயே தங்க, அ ண்‌ டை ட வீட்ட ரர்‌ செய்கிறது. அடையும்‌ சூழலுக்குத்‌ தள்ளப்படுகிறா ய 
மழைநீரை ஒரு சிறிய துளையின்‌ வழியே கொல்லப்படுவதையும்‌, அவர்களின்‌ படத்தின்‌ இறுதியில்‌ மனம்‌ நிறைய 


படத்தின்‌ முதல்‌ காட்சியில்‌ வெறுமையுடன்‌ அவள்‌ நடந்து செல்லும்‌ 
அவளிடம்‌ தனது வயதிற்கேயோன ஒருவித காட்சி அதற்கு ஓர்‌ உதாரணம்‌. 


ee தி 4 ர... போர்‌ மற்றும்‌ ஆக்கிரமிப்பின்‌ வழியே 
தர: ர 7 த 4 அண ட்‌ அத 1 . திணிக்கப்படும்‌ கடுமையான 
i ப்‌ i ட்‌ 32 ஸ்‌ யதார்த்தத்தின்‌ கொடூரம்‌ மூலம்‌, 
போரிடும்‌ நாடுகளுக்கிடையில்‌ 
சிக்கிக்கொள்ளும்‌ எளிய மக்களின்‌ 
வாழ்க்கையை அது எவ்வாறு பாதிக்கிறது 
என்பதை உண்மைக்கு மிக அருகில்‌ 
தத்ரூபமாக ஓர்‌ ஆவணப்படத்தைப்போல 
காண்பிக்கிறது இத்திரைப்படம்‌. 
சிறுவயதில்‌ தனது பாட்டியிடம்‌ கேட்ட 
ஓர்‌ உண்மைக்‌ கதையை அடிப்படையாகக்‌ 
கொண்டு திரைக்கதை அமைத்துள்ளார்‌ 
இப்படத்தின்‌ இயக்குனர்‌ டாரின்‌ சலாம்‌. 


பிடித்து, குடித்துக்கொண்டு இருளில்‌ வீடுகள்‌ அழிக்கப்படுவதையும்‌, 
சிக்கித்‌ தவிக்கும்‌ ஃபர்ஹா, வன்முறை அவர்களின்‌ வாழ்க்க 


இலன்‌ பாப்பே பென்னி மோரிஸ்‌ 
போன்ற வரலாற்றாசிரியர்களால்‌ நக்பா” 
என்று குறிப்பிடும்‌, பாலஸ்தீனம்‌ மீது 
இஸ்ரேல்‌ நிகழ்த்திய இக்கொடூர நிகழ்வு 
பாலஸ்தன வரலாற்றில்‌ ஓர்‌ ஆறாத 
வடுவாகிப்போனது. மேலும்‌ இது பிரதான 
ஊடகங்களால்‌ பெரும்பாலும்‌ 
திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டது. இதன்‌ 
விளைவாக, பாலஸ்தீனியர்கள்‌ 
அக்காலகட்டத்தில்‌ அனுபவித்த 
கொடுமைகளைப்‌ பற்றி உலகெங்கிலும்‌ 
உள்ள பெரும்பான்மை மக்களுக்குத்‌ 
தெரியாத வகையில்‌ இஸ்ரேல்‌ 
பார்த்துக்கொண்டது. இப்படியாக 
அரசியல்‌ கண்ணோட்டத்தில்‌ 
மட்டுமின்றி, தனி மனிதக்‌ 
கண்ணோட்டத்திலும்‌ தன்னைச்சுற்றி 
நிகழ்வதை சித்தரிக்க முயன்றிருக்கிறார்‌ 
இயக்குநர்‌. மேலும்‌, பல தசாப்தங்களாக 
வன்முறை மற்றும்‌ அடக்குமுறையின்‌ 


ல 


௮ 


ல ப்‌, க.) mie 00 சுமைகளை சகித்துக்கொண்ட 
பாலஸ்தீனப்‌ பெண்களின்‌ மீள்திறன்‌ 
மற்றும்‌ அழிவின்‌ ஓசைகள்‌ தனது சிதைக்கப்படுவதையும்‌ கதவிடுக்கின்‌ திருமணத்தைவிட கல்விக்காக தனது மற்றும்‌ தைரியத்தையும்‌ எடுத்துக்காட்ட 
கிராமத்தை சூழ்ந்து கொள்வதை வழியே பார்க்கிறாள்‌. இரண்டு இளம்‌ தந்தையிடம்‌ வாதாடும்‌ காட்சி அவர்‌ விரும்பினார்‌. 
பயத்துடன்‌ கேட்க ஆரம்பிக்கிறாள்‌. குழந்தைகள்‌ மற்றும்‌ புதிதாகப்‌ பிறந்த அதற்கொரு உதாரணம்‌. கிட்டத்தட்ட . ்‌ ந தட ்‌ 
அறையைப்‌ பூட்டிச்சென்ற தனது தந்த குழந்தை உட்பட ஒரு மொத்த தனது வாழ்வின்‌ அடுத்த நிலைக்கு செல்ல இப்படம்‌ செப்டம்பர்‌ 
எப்படியாவது திரும்பி விடுவார்‌ என்ற குடும்பத்தையே கொன்று குவிக்கும்‌ வேண்டிய ஒரு சிறுமி இப்போது தனது ஆணடில டொரா ண்டோ ர்‌ வதேச 
நம்பிக்கையுடன்‌ காத்திருப்பவள்‌, இஸ்ரேல்‌ ராணுவ வீரர்களின்‌ அப்பாவித்தனத்தை இழந்து, தான்‌ கண்ட திரைப்பட விழாவில்‌ திரையிடப்பட்டு, 


_ அ கரை தத.  வநாடி ௩ வாமா ன ண ட ர நரக 


பிப்ரவரி - மார்ச்‌ 2024 


விமர்சகர்களின்‌ பாராட்டையும்‌, 
பார்வையாளர்களிடமிருந்து 
ட நர்‌ ம றைய ர॥ன 
விமர்சனங்களையும்‌ பெற்றது. 
ஜோர்டான்‌ அரசு 
இத்திரைப்படத்தை 2023ஆம்‌ 
ஆண்டின்‌ ஆஸ்கர்‌ விருதுக்கு 
தேர்ந்தெடுத்தது. அடுத்து ஆசிய 
பசிபிக்‌ ஸ்கிரீன்‌ விருதுகளில்‌ 
சிறந்த இளைஞர்களுக்கான 
திரைப்படமாகவும்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டது. 
ஆஸ்கார்‌ நாமினேஷனைத்‌ 
தவறவிட்டபோதும்‌ திரைப்பட 
விழாக்களைத்‌ தாண்டி இப்படம்‌ 
வணிக ரீதியாகவும்‌ மிகப்பெரிய 
வெற்றியைப்‌ பெற்றது. இது 
நெட்பிளிக்ஸ்‌ தளத்தில்‌ அதிகம்‌ 
பார்க்கப்பட்ட அரபு 
மொழிப்படங்களில்‌ ஒன்றாகவும்‌ 
மாறியது. மேலும்‌, நக்பா 
நிகழ்வின்‌ யதார்த்தமான மற்றும்‌ 
உ ணர்ச்சி கரம ரன 
சித்தரிப்பிற்காகவும்‌, வலுவான 
நடிப்பு மற்றும்‌ 
ஒளிப்பதிவுக்காகவும்‌ 
பாராட்டப்பட்டது. 


பாராட்டுக்கள்‌ ஒரு பக்கம்‌ 
என்றால்‌, அதற்திணையாக 
சர்ச்சைகளும்‌ இல்லாமல்‌ 
இல்லை. பாலஸ்தீனியர்களுக்கு 
எதிரான இஸ்ரேலிய 
வன்முறையைத்‌ திரையில்‌ 
சித்தரிப்பது, இஸ்ரேலிய 
அதிகாரிகளால்‌ வெகுவாக 
கண்டிக்கப்பட்டது. சில 
இஸ்ரேலிய அதிகாரிகள்‌ மற்றும்‌ 
ஊடக நிறுவனங்களால்‌ 
இப்படம்‌ வெகுவான 
சர்ச்‌ _௪கை எயயும்‌., 
விமர்‌ சனங்க ையும்‌ 
எதிர்‌ கொண்‌ டது. 
ஒருதலைப்பட்சமாகவும்‌, 
யூதர்களுக்கு விரோதமாகவும்‌ 
சித்தரித்திருப்பதாக குற்றம்‌ 
சாட்டப்பட்டது. 


பதவி விலகிய இஸ்ரேல்‌ நிதி 


அமைச்சர்‌ அவிக்டோர்‌ லிபர்மேன்‌, 
இத்திரைப்படம்‌ குறித்து, "நெட்‌ஃபிளிக்ஸ்‌ 
இந்தத்‌ திரைப்படத்தை வெளியிட முடிவு 
செய்தது பைத்தியக்காரத்தனமானது. 
படத்தின்‌ முழு நோக்கமும்‌ இஸ்ரேலிய 
வீரர்களுக்கு எதிரான பொய்யான 
பாசாங்கு மற்றும்‌ தூண்டுதலை 
உருவாக்குவது மட்டுமே” என்பதாகத்‌ 
தனது அறிக்கையை வெளியிட்டார்‌. 
இஸ்ரேலின்‌ ஜாஃபா நகரில்‌ உள்ள அல்‌ 
சரயா தியேட்டரில்‌ இப்படத்தைத்‌ 
திரையிடுவதற்கான நிதியை நிறுத்தும்படி 
அமைச்சருக்கு உத்தரவிட்டுள்ளதாக 
மேலும்‌ லிபர்மேன்‌ கூறினார்‌. 


அனாலும்‌ உண்‌ மைமயில்‌ 
நக்பாவின்போது பாலஸ்$ீனியர்களுக்கு 
நிகழ்ந்தது என்ன என்பதற்கான 
யதார்த்தத்தைக்‌ காட்ட முயன்றதன்‌ 
வழியே இப்படத்தை இயக்குநர்‌ சலாம்‌ 
நியாயப்படுத்தியிருக்கிறார்‌. அதே சமயம்‌ 
கைக்குழந்தையையக்‌ கொல்ல 
மனமில்லாமல்‌ அதன்‌ மீது கர்சீப்பை 
வீசிவிட்டு செல்லும்‌ இஸ்ரேலிய வீரன்‌ 
ஒருவனது மனநிலையையும்‌ 
இத்திரைப்படம்‌ காண்பிக்கத்‌ 


தவறவில்லை. 


வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது 
என்பதை மாற்றி இத்திரைப்படம்‌ 
அணுகியிருக்கும்‌ புதிய கோணத்தை 


ஏற்றுக்கொள்ளாமலும்‌ இருக்க 
முடியவில்லை. தானிய மூட்டைக்குள்‌ ஒரு 
துப்பாக்கி ஒளித்து வைக்கப்பட்டி ருப்பதை 
ஃபர்ஹா காண்கிறாள்‌. வன்முறை 


இதம்‌ 
பிப்ரவரி - மார்ச்‌ 2024 99 


வன்முறையின்‌ கொடுமைகளை பார்த்த 


அவளே இறுதியில்‌ கதவை உடைக்க 
துப்பாக்கியை உபயோகிக்கும்‌ காட்சி ஓர்‌ 
அழகான முரண்‌. 

“£மகிழ்ச்சி' அல்லது “கொண்டாட்டம்‌” 
என்று பொருள்படும்‌ “ஃபர்ஹா” என்ற 
பெயரை வைத்துத்திருக்கும்‌ இவள்‌, தன்‌ 
இளவயதில்‌ காண வேண்டிய 
அனைத்தையும்‌ இழந்துவிட்டு ஓர்‌ 
அனாதையாக ஊரை விட்டுச்‌ செல்ல 
வேண்டிய நிர்பந்தமாகிப்போனது 
காலத்தின்‌ கொடுமை. தனது 
கிராமத்தையும்‌ அதன்‌ மக்களையும்‌ 
பாதுகாக்க முயன்ற அவளது தந்தை 
பற்றிய எந்தத்‌ தகவலும்‌ பின்னர்‌ 
கிடைக்கப்பெறவில்லை. ஓர்‌ அகதியாக 
சிரியாவுக்குச்‌ செல்லும்‌ ஃபர்ஹாவின்‌ 
மூலம்‌, இக்கதை தலைமுறைகள்‌ தாண்டி 
திரைப்படமாக உருப்பெற்றிருக்கிறது. 

531 பூர்வீக கிராமங்களில்‌ இருந்து 
7,50,000 குடிமக்கள்‌ இடம்பெயர 
வேண்டிய கொடுமையான குழல்‌, 
அதனிடையே இறந்து போன 15,000 
பேரின்‌ இறப்பின்‌ மூலம்‌, இயக்குநர்‌ 
சலாம்‌ செவிவழியாக கேட்ட கதைகள்‌ 


மட்டுமின்றி பாலஸ்தீனம்‌ தாண்டி 
உலகெங்கும்‌ இன்னும்‌ சொல்லப்படாத 
எத்தனை எத்தனை ஃபர்ஹாக்களின்‌ 
கதைகள்‌ வரலாற்றின்‌ இருள்‌ சூழ்ந்த 


இடுக்குகளில்‌ ஒளிந்திருக்கின்றன என்பது 
காலம்‌ மட்டுமே அறியும்‌. 

£ஃபர்ஹா' வரலாற்றின்‌ பக்கங்களில்‌ 
இஸ்ரேல்‌ நிகழ்த்திய ஒரு இருண்ட 
அத்தியாயத்தை வெளிச்சம்‌ போட்டுக்‌ 
காட்டும்‌ ஒரு அவசியமான திரைப்படம்‌. 


கட்ருரை 


Darin J. Sallam 


பர்ஹா 
சிரைப்படச்னசைச்‌ 
சுற்றியுள்ள 
சர்ச்சைகள்‌ மற்றும்‌ 
அச்சகினரப்படம்‌ 
கனக்கு எச்சு 
எரநுருக்கமான ஒன்று 
என்பணசுப்‌ பற்றி 
இயக்குனர்‌ டாரின்‌ 
சலாம்‌ அவர்கள்‌ 
டம்‌ 

எ பத்திரிக்கைக்கு 
h ட அளித்து ஈபட்டி, 


202, 
தைம்‌ 
மாரும்‌ 
ஸீகா விருது: 
பாலா 


ஃபர்ஹா திரைப்படம்‌ ஒர்‌ உண்மையான 
பெண்ணின்‌ வாழ்வை அடிப்படையாகக்‌ 
கொண்டது என்கிறீர்கள்‌. அப்படியானால்‌ அவரது 
கதையை நீங்கள்‌ எவ்வாறு கண்டடைந்தீர்கள்‌, 
அது உங்களை எவ்வாறு பாதித்தது? 

கதை தான்‌ என்னைக்‌ கண்டடைந்தது 
என்று நான்‌ எப்போதும்‌ கூறுவேன்‌. 1948ஆம்‌ 
ஆண்டில்‌ பாலஸ்தீனத்தில்‌ வசித்து வந்த 
ரெடிஹ்‌ என்ற பெண்‌, அச்சமயத்தில்‌ நிகழ்ந்து 
காண்டிருந்த இஸ்ரேலின்‌ 
படையெடுப்பிலிருந்து பாதுகாக்க அவளது 
தந்தையால்‌ ஒரு சரக்கு அறையில்‌ 
அடைக்கப்பட்டாள்‌. பின்னர்‌, ரெடிஹ்‌ உயிர்‌ 
பிழைத்து அங்கிருந்து சிரியாவுக்கு இடம்‌ 
பெயர்ந்தாள்‌. அங்கு அவள்‌ தனது கதையை . 
இன்னொரு பெண்ணுடன்‌ பகிர்ந்து f 
கொண்டாள்‌. அந்த இன்னொரு பெண்‌ 
வளர்ந்து, தனக்கென ஒரு மகளைப்‌ பெற்றாள்‌. 
வளர்ந்த தன்‌ மகளிடம்‌ ரெடிஹ்‌ பற்றி தாய்‌ 
சொன்ன கதை இது. அந்த மகள்‌ நான்‌. 


தமிழாக்கம்‌: 
ஜி.ஏ. கெளதம்‌ 


நான்‌ “கிளாஸ்ட்ரோஃபோபியா”வினால்‌ 
பாதிக்கப்பட்டிருப்பதால்‌, ரெடிஹ்க்கு என்ன 


நிகழ்ந்திருக்கும்‌ என்று தொடர்ந்து / 
அவரைரப்பற்றியே நினைத்துக்‌ / 
கொண்டிருந்தேன்‌. அவருடன்‌ என்னை 


மானசீகமாகத்‌ தொடர்புபடுத்திக்‌ 
கொண்டேன்‌. பாலஸ்தீன வம்சாவளியைச்‌ 
சேர்ந்த ஒவ்வொரு ஜோர்டானியரையும்‌ 
அல்லது எந்தவொரு அரேபியரையும்‌ 


௧ 


014 மொழிபெயர்ப்பு நேர்காணல்‌ வுடு ரா பரப ன i மாழபெயர்ப்பு நேர்காணல்‌ 015 


ந்‌ 


போலவே, பாலஸ்தீனம்‌ மற்றும்‌ 
நக்பாவைப்‌ பற்றிய கதைகளைக்‌ கேட்டு 
நாங்கள்‌ வளர்கிறோம்‌. என்‌ தாத்தா, 
பாட்டி, நண்‌ பர்‌ களின்‌ 
குடும்பங்களிலிருந்து நான்‌ கேட்ட இந்தக்‌ 
கதைகள்‌ அனைத்தும்‌ ஒன்றிணைந்து 
£பர்ஹா' என்ற கதாபாத்திரத்தை 
உருவாக்கின. ஃபர்ஹா என்றால்‌ அரபு 
மொழியில்‌ 'மகிழ்ச்சி' என்று பொருள்‌. 
நக்பா நிகழ்வுக்கு முன்பு அவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையைப்‌ பற்றி எப்படியெல்லாம்‌ 
தங்களுக்குள்‌ உரையாடியிருப்பார்கள்‌ 
என்பதன்‌ காரணமாக இந்தப்‌ பெயரை 
நான்‌ தேர்ந்தெடுத்தேன்‌. என்னைப்‌ 
பொறுத்தவரை அவர்களின்‌ மகழ்ச்சி 
திருடப்படுவதற்கு முந்தைய வாழ்க்கை 
அது. 

ரெடிஹ்‌ அவர்களை 
கண்டுபிடிக்க முடிந்ததா? 


அவரிடம்‌ படத்தைக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌ என்பதற்காக அவரைக்‌ 
கண்டுபிடிக்க முயன்றேன்‌. 
துரதிர்ஷ்டவசமாக, சிரியாவில்‌ போர்‌ 
துவங்கிய பிறகு அவரது குடும்பம்‌ 
அவர்கள்‌ வசித்த இடத்திலிருந்து 
இடம்பெயர்ந்ததால்‌ என்னால்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால்‌ 
ஃபர்ஹா திரைப்படம்‌ தொடர்பான ஒரு 
கேள்விபதில்‌ அமர்வின்‌ போது, 
பார்வையாளர்களிலிருந்து ஒரு முதியவர்‌ 
எழுந்து நின்று, "இது என்‌ தாயின்‌ கதை" 
என்றார்‌. நான்‌ தேடிக்கொண்டிருக்கும்‌ 
ரெடிஹ்‌ அவர்களின்‌ மகனாக அவர்‌ 
இருக்கக்கூடும்‌ என்று நினைத்தேன்‌. 
பின்னர்‌ அவர்‌, “நான்‌ ரெடிஹின்‌ மகன்‌ 
இல்லை. ஆனால்‌ என்‌ அம்மாவும்‌ இதே 
போன்ற ஒரு சூழலை கடந்திருக்கிறார்‌” 
என்றார்‌. எனவே இந்த கதையில்‌ ரெடிஹ்‌ 
மட்டுமல்ல. ஒவ்வொரு பாலஸ்தனியரும்‌ 
தங்களைப்‌ பார்க்கிறார்கள்‌ என்று நான்‌ 
உணர்ந்தேன்‌. 


உங்களால்‌ 


ரெடிஹ்‌ அவர்களின்‌ கதையை ஏன்‌ 
திரைப்படமாக்க முடிவு செய்தீர்கள்‌? 

ஒரு திரைப்பட இயக்குனராக 
இக்கதையை உங்கள்‌ எல்லாரிடமும்‌ 
பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌ என்ற என்‌ 


அடிப்படை ஆர்வத்தை நான்‌ 
உணராவிட்டால்‌, குறிப்பாக 
ஃபர்ஹாவைப்‌ போலவே கதை என்னைத்‌ 
துரத்தினால்‌, என்னால்‌ வேறு எந்த ஒரு 
படத்தையும்‌ எடுக்க முடியாது. 
பாலஸ்தீனத்தில்‌ நக்பா குறித்த; இந்தக்‌ 
குறிப்பிட்ட காலகட்டத்தைப்‌ பற்றிய 
திரைப்படங்கள்‌ எதுவும்‌ இல்லை. ஏனைய 
மற்ற திரைப்படங்களிலும்‌ இல்லை. பலர்‌ 
என்னிடம்‌, "நீங்கள்‌ ஏன்‌ வேறு நாட்டைப்‌ 
பற்றிய திரைப்படம்‌ எடுக்கக்கூடாது?" 


என்று கேட்டார்கள்‌. இது எங்கும்‌, 
எப்போது வேண்டுமானாலும்‌ 
நிகழக்கூடிய உலகளாவிய மற்றும்‌ 


காலத்தால்‌ அழியாத கதை என்று நான்‌ 
எப்போதும்‌ கூறி வருகிறேன்‌. நான்‌ ஓர்‌ 
அரசியல்வாதி அல்ல. ஆனால்‌ இந்த 
இளம்‌ பெண்ணின்‌ குரலுக்கு நான்‌ 
பொறுப்பு என்பது போல, இந்தக்‌ 
கதைக்குப்‌ பொறுப்பாக இருக்க முடிவு 
செய்தேன்‌. ஒரு திரைப்பட 
எழுத்தாளராகவும்‌, இயக்குநராகவும்‌, 
பெரும்பாலான திரைப்படங்கள்‌ ஒரு 
வரையறுக்கப்பட்ட பரப்பில்‌ நிகழ்வது 
எனக்கு ஒரு சவாலாகும்‌. 


நக்பாவைப்‌ பற்றியும்‌ அதற்கு வழிவகுத்த 
ஏனைய நிகழ்வுகளைப்‌ பற்றியும்‌ மேலும்‌ கூற 
முடியுமா? 


நக்பா என்பது ஒரு பாலஸ்தீனராக 
நாம்‌ யார்‌, நம்‌ அடையாளம்‌ என்ன 
என்பதன்‌ ஒரு பகுதி. மீண்டும்‌ 
சொல்கிறேன்‌. நான்‌ அரசியல்வாதி அல்ல. 
நான்‌ ஒரு கலைஞன்‌. ஆனால்‌ 1948இல்‌ 
என்‌ தாத்தாவும்‌, பாட்டியும்‌ 
கட்ட௱யப்படுத்தி நாடு 
கடத்தப்பட்டார்கள்‌ என்றுதான்‌ 
என்னால்‌ சொல்ல முடியும்‌. அப்போது 
என்‌ தந்‌ைத ஆறு மாதக்‌ குழந்தை. 
தங்களுக்கு அருகில்‌ ஒரு படுகொலை 
நிகழ்வதைக்‌ கேள்விப்பட்டு, உயிருக்கு 
பயந்து தங்கள்‌ உடமைகளை 
எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள்‌. சில 
நாட்களில்‌ பிரச்சினை தீர்ந்தபின்‌ திரும்பி 
விடலாம்‌ என்று தாத்தாவும்‌ பாட்டியும்‌ 
நினைத்தார்கள்‌. அனால்‌ நிலைமை 
சீராகவில்லை. எனவே அவர்கள்‌ 
ஜோர்டானுக்கு குடிபெயர்ந்தனர்‌. 


000 அ ஸ்புன்‌ அ அ அ அஅைவநாடுக 


பிப்ரவரி - மார்ச்‌ 2024 


பல்வேறு 


இப்படியான நிகழ்வுகள்‌ 
கிராமங்களிலும்‌ நிகழ்ந்துள்ளன. 


இக்காலகட்டத்தை நீங்கள்‌ எப்படி 
ஆராய்ச்சி செய்தீர்கள்‌ மற்றும்‌ உண்மையான 
சம்பவங்களுடன்‌ உங்களால்‌ முடிந்தவரை 
எப்படி நெருக்கமாக இருந்தீர்கள்‌? 

பாலஸ்தீனிய வேர்களைக்‌ கொண்ட 
ஒரு ஜோர்டானியக்‌ குடிமகளாக, 
இக்கதைகளைக்‌ கேட்டு வளர்ந்தாலும்‌, 
அதை உறுதிப்படுத்த நிறைய ஆராய்ச்சி 
செய்ய வேண்டியிருந்தது. 
பாலஸ்தீனத்தின்‌ இனச்சுத்திகரிப்பு குறித்த 
“இலான்‌ பாப்பே: அவர்களின்‌ 
படைப்புகள்‌ போன்று பல புத்தகங்களை 
நான்‌ வாசித்தேன்‌. அவற்றை அனைவரும்‌ 
வாசிக்கவும்‌ பரிந்துரைக்கிறேன்‌. 
இதுபோன்ற நிகழ்வுகளைப்‌ 
பார்த்தவர்களிடமிருந்து நிறைய 
வாய்மொழி வரலாறுகளைக்‌ கேட்டேன்‌. 


இத்தகைய அதீத ஆராய்ச்சி 
செயல்முறையில்‌ மிகுந்த வலி 
கொண்டதாக இருந்தது. எழுபது 


ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற 
நிகழ்வுகளைப்‌ பார்த்தவர்களை நீங்கள்‌ 


எளிதில்‌ காண முடியும்‌. அவர்கள்‌ 
இன்றும்‌ அதைப்பற்றிக்‌ கேட்டால்‌ 
அதிர்ச்சியடைகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இன்னமும்‌ தங்கள்‌ வீடுகளையும்‌, 


வயல்களையும்‌ மீண்டும்‌ பார்வையிடக்‌ 
காத்திருக்றொர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
எளிய வாழ்க்கையை எவ்வாறு 
இழந்திருக்கிறார்கள்‌ என்று நான்‌ உணரும்‌ 
போது இதயம்‌ சற்று கனக்கத்தான்‌ 
செய்கிறது. 

நெட்பிளிக்ஸில்‌ வெளியாவது ஒருபுறம்‌ 
இருக்க, நக்பாவைப்‌ பற்றிய ஒரு 
திரைப்படத்தை உருவாக்குவது எத்தனை 
கடினம்‌? 


மொழிபெயர்ப்பு நேர்காணல்‌ 


017 


பொதுவாகவே ஒரு திரைப்படத்தை 
உருவாக்குவது மிகவும்‌ சவாலானது. 
மேலும்‌ மத்திய கிழக்கு நாடுகளில்‌, 
திரைப்படங்களுக்கான நிதியைப்‌ 
பெறுவது இன்னும்‌ கடினம்‌. நீங்கள்‌ 
பாலஸ்தீனத்தைப்‌ பற்றி பேசும்போது, 
அது மேலும்‌ சவாலாகிறது. ஏனெனில்‌ 
இது ஒரு தவிர்க்கப்பட்ட தலைப்பு. 
பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக 
இருக்கும்‌ இந்தக்‌ கதையைக்‌ கேட்கவும்‌ 
பலர்‌ விரும்பவில்லை. படத்திற்கு நிதி 
கிடைப்பது மிகவும்‌ கடினமாக இருந்தது. 
அதனால்‌ எங்களுக்கு சரியான நேரம்‌ 
என்ற ஒன்று ஒரு போதும்‌ வராது என்று 
நாங்கள்‌ நம்பினோம்‌. நாம்‌ தான்‌ அதற்கு 
சரியான சூழ்நிலையை உருவாக்க 
வேண்டும்‌. 

இத்திரைப்படத்தில்‌ ஒரு பாலஸ்தீனியக்‌ 
குடும்பத்தின்‌ கொலையை நீங்கள்‌ ஏன்‌ 
சேர்த்தீர்கள்‌? அதை நீங்கள்‌ எவ்வாறு 
உணர்வுப்பூர்வமாக எதிர்கொண்டீர்கள்‌? 


பின்னடைவுகளால்‌ நான்‌ மிகவும்‌ 
அதுர்ச்சியடைவதற்குக்‌ காரணம்‌, நான்‌ 
எதையும்‌ வெளிக்காட்டாததுதான்‌. 
படுகொலைகளின்‌ போது நடந்த 
சம்பவங்களுடன்‌ ஒப்பிடுகையில்‌, 
பாலஸ்தீனக்‌ குடும்பம்‌ கொலை 
செய்யப்படும்‌ அந்தக்‌ காட்சி ஒரு சிறிய 
நிகழ்வு. இது குறித்து சில இஸ்ரேலிய 
அதிகாரிகள்‌ ஏன்‌ மிகவும்‌ 
வருத்தப்படுகிறார்கள்‌ என்று எனக்குத்‌ 
தெரியவில்லை. தெளிவாகவும்‌, சரியான 
குவியத்துடனும்‌ (Focய5) ஒளிப்பதிவு 
செய்யப்படாத காட்சி அது. ஏனெனில்‌, 
இப்படம்‌ இந்த பெண்ணின்‌ வாழ்வைப்‌ 
பற்றியது என்று நான்‌ எப்போதும்‌ 
கூறினேன்‌. நான்‌ பத்தோடு 
பதினொன்றாக யாரோ ஒருவரைப்பற்றி 
பேச விரும்பவில்லை. கனவு கண்ட 
குழந்தையாக ஃபர்ஹாவைப்‌ பற்றிப்‌ பேச 
விரும்புகிறேன்‌. அவள்‌ தன்‌ தோழியை, 
தந்தையை, வீட்டை, வாழ்க்கையை 
இழந்தவள்‌. நான்‌ போரைப்‌ பற்றி பேச 
விரும்பவில்லை. அனால்‌ போர்‌ அவளது 
வாழ்வின்‌ ஒரு பகுதியாக உள்ளது. தான்‌ 
அந்நிகழ்வின்‌ சாட்சியாக இருப்பதைப்‌ 
பற்றிய அவளுடைய உணர்வுகளைப்‌ 


பற்றியது. 

இப்படம்‌ இஸ்ரேலில்‌ பெரும்‌ 
பின்னடைவை சந்தித்துள்ளது. இதை எந்த 
அளவுக்கு எதிர்பார்த்தீர்கள்‌? 

இவ்வளவு பின்னடைவை நான்‌ 
எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில்‌ படம்‌ 
வெளியாகி சிறிது காலம்‌ கடந்துவிட்டது. 
எனவே இப்போது மட்டும்‌ ஏன்‌? 
இக்காலகட்டம்‌ எனக்கு விசித்திரமாக 


இருந்தது. இது ஆஸ்கர்‌ பிரச்சாரத்தைக்‌ 


கெடுக்கும்‌ நோக்கம்‌ கொண்டது என்று 
நான்‌ நினைக்கிறேன்‌. எனவே இதெல்லாம்‌ 
படத்தை எதிர்மறையாக பாதிக்காது 
என்று நம்புகிறேன்‌. நாங்கள்‌ உண்மையில்‌ 
மக்களிடையே இத்திரைப்படத்தைக்‌ 
கொண்டு சேர்ப்பதில்‌ கவனம்‌ செலுத்த 
விரும்புகிறோம்‌. அப்படிப்‌ பார்த்தால்‌, 
அவர்களுக்கு இது ஓர்‌ அதிர்ச்சி. உண்மை 
வலிக்கும்‌ என்பதை நான்‌ 
புரிந்துகொள்கிறேன்‌. ஆனால்‌ எங்களுக்கு 
என்ன நிகழ்ந்தது என்பதைப்‌ பேசுவதும்‌ 


_ 00 ட கவர்வர்‌ அ அ அ அ வஹுழிக 


எங்கள்‌ அடையாளத்தை உலகிற்குப்‌ 
பகிர்ந்து கொள்வதும்‌ எங்கள்‌ உரிமை. 

சில இஸ்ரேலிய அதிகாரிகள்‌ இப்படம்‌ 
ஒரு தவறான கதையை உருவாக்குகிறது 
என்று கூறுகிறார்கள்‌. அதற்கு உங்கள்‌ பதில்‌ 
என்ன? 


நக்பாவை மறுப்பது என்பது நான்‌ 
யார்‌ என்பதையும்‌, என்‌ இருப்பையும்‌ 
மறுப்பதற்கு சமம்‌. என்‌ தாத்தாவும்‌, 
பாட்டியும்‌, தந்தையும்‌ கடந்து வந்த ஒரு 


(௮௨! ட்ட த டத இறு 


துயரத்தை மறுப்பதும்‌, நான்‌ சந்திக்கும்‌ 
தாக்குதல்களில்‌ அதை கேலி செய்வதும்‌ 
மிகவும்‌ இழிவான ஒன்று. நான்‌ யார்‌, நான்‌ 
எங்கிருந்து வருகிறேன்‌, நான்‌ எவ்வாறு 
உடை அணிகிறேன்‌ என்பதைப்‌ பற்றி 
வெறுக்கத்தக்க, இனவாதக்‌ 
கருத்துக்களைப்‌ பெறுகிறேன்‌. இது 
ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர்கள்‌ 
தொடந்து பேசிக்கொண்டே இருக்கலாம்‌. 
அதை என்னால்‌ எதுவும்‌ செய்ய 


முடியாது. ஆனால்‌ இது 


இதழ்‌ 


பிப்ரவரி - மார்ச்‌ 2024 99 


மனிதத்தன்மையற்ற செயல்‌. 

படத்தின்‌ ஐ.எம்‌.டி.பி (11108) 
மதிப்பீட்டைக்‌ குறிவைத்து அவதூறு 
பிரச்சாரம்‌ நிகழ்ந்ததாக நீங்கள்‌ 


சொல்லியிருக்கிறீர்கள்‌. அதைப்பற்றி மேலும்‌ 
கூற முடியுமா? 


ஆம்‌. அப்படியான ஒரு தாக்குதல்‌ 
நிகழ்ந்தது. நான்‌ தாக்குதல்‌ என்று 
சொல்வது இஸ்ரேலிய ஊடகங்கள்‌, 
தனிநபர்கள்‌ மற்றும்‌ அமைச்சர்கள்‌ என 
எல்லா இடங்களிலிருந்தும்‌ நான்‌ 
குறிப்பிடுகிறேன்‌. நெட்பிளிக்ஸ்‌ தளத்தில்‌ 
படம்‌ வெளியாவதற்கு முன்பு, மக்களிடம்‌ 
சென்று அதைத்‌ தவறாக மதிப்பிடச்‌ 
சொன்னார்கள்‌. திடீரென டிசம்பர்‌ 1ஆம்‌ 


தேதி படம்‌ வெளியாவதாக இருந்த 
நேரத்திலிருந்து சில மணி நேரங்களிலேயே 
பெரும்‌ எண்ணிக்கையிலான மக்கள்‌, 


படத்திற்கு எதிராக வாக்களித்து ஜீரோ 
மதிப்பெண்‌ கொடுத்து, “இது ஒரு பெரிய 
பொய்‌” என்பது மாதிரியான 
கருத்துகளைத்‌ தெரிவித்தார்கள்‌. இது ஒரு 
திட்டமிடப்பட்ட பிரச்சாரமாக இருந்தது. 
ஏனெனில்‌ அந்நேரத்தில்‌ படம்‌ 
நெட்பிளிக்ஸில்கூட வெளிவரவில்லை. 
எனவே அவர்கள்‌ வெளியாகாத ஒரு 


திரைப்படத்தை எவ்வாறு மதிப்பிட 
முடியும்‌? ஒரு கலைஞனாக, உங்கள்‌ 
படைப்புகளுக்காக நீங்கள்‌ 
தாக்கப்படுகிறீர்கள்‌ என்ற உணர்வு 


எத்தனை அருவருப்பானது. 
அதிர்ஷ்டவசமாக, ஒரு பத்திரிகையாளர்‌ 
இதைப்‌ பற்றி பேசினார்‌. அதன்பிறகுதான்‌ 
மக்கள்‌ படத்தைப்‌ பார்க்கவும்‌ 
திரைப்படம்‌ பற்றிய உண்மையான 
செய்திகளைப்‌ பரப்பவும்‌ படத்தின்‌ மீது 
நேர்மையான விமர்சனங்களை வழங்கவும்‌ 
தொடங்கினார்கள்‌. 

பின்னடைவுக்கு மத்தியில்‌ நெட்பிளிக்ஸ்‌ 
வெளியீடு எப்படி நிகழ்ந்தது? 

உண்மையில்‌, பின்னடைவுக்குப்‌ பிறகு 
நாங்கள்‌ நெட்பிளிக்ஸ்‌ நிறுவனத்தை 
அணுகவே இல்லை. ஆனால்‌ அவர்கள்‌ 
சரியான ஒன்றைச்‌ செய்தார்கள்‌. படத்தை 
தங்களது தளத்தில்‌ வெளியிட்டார்கள்‌. 


மொழிபெயர்ப்பு நேர்காணல்‌ 


019 


புத்தகங்களையும்‌ 
சேர்த்து 
தொடங்கின. மேமலும்‌ வாங்கினால்‌ 10% 
உ. த மத த்‌ கழிவு உண்டு. 
திரையிடுவதற்கான அ. 
திரையரங்கின்‌ நிதியை ரிவளியீடு ட்டன! 


்‌ நிறுத்தப்பேபோவதாக 
பயமுறுத்தின. 
பாலஸ்தீனர்கள்‌ 
இத்திரைப்படம்‌ குறித்து 
க ர த்‌ து க்‌ கள்‌ 
தெரிவித்திருக்கிறார்களா? 


ம்‌ 


சீ 
ச்‌ 
॥ 
பூ... 


“தபால்‌ செலவு உட்பட 


பாலஸ்தீனியர்கள்‌ 
மட்டுமல்ல. உலகம்‌ 
முழுவதிலும்‌ இருந்து 
படத்தைப்‌ பற்றி நமக்கு வரும்‌ 
அழகான செய்திகள்‌ ஏராளம்‌. 
! சிலர்‌ தங்கள்‌ மகளை 
ஃபர்ஹாவின்‌ இடத்தில்‌ 
ை வத்து கற்பை 
செய்திருக்கிறார்கள்‌. 
என்னைப்‌ பொறுத்தவரை 

எ? இ ட்‌ 2 ல குடிப்பழக்கம்‌ உள்ளவரா நீங்கள்‌? 
இகாதல்‌, இழப்பை இது உங்களுக்கான நாவல்‌, 
எதிர்கொண்ட விடுதலை உங்களுக்கு கழகக்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றியதோர்‌ இல்லையா? அப்பரயானால்‌ 
இளைஞர்களுக்கான படம்‌. நீங்கள்கான்‌ ஒதை கண்டப்பாக J 

: வாசிக்கவேண்டும்‌. ல்‌ He 

ஃபாஹா திரைப்படத்தின்‌ 4 160: 
9 ஆஸ்கர்‌ தொடர்பான 2 s 
முணுமுணுப்புகளைக்‌ ற 
! கேட்கும்போது எப்படி 


ஒரு மனிதனின்‌ அந்சிமத்தில்‌ 
இவன்‌ பறக்கையில்‌ 
விழும்போது, அதைத்‌ தமக்கு 
சாத்கமாக்கிக்கொள்ள ஒரு 
கார்ப்பரேட்‌ உலகம்‌ 
காத்திருக்கிறது, ஈநயாண்ட 
கலந்த நடையில்‌ ஒர்‌ அவலத்தை 
முன்வைக்கும்‌ உன்னதப்‌ 
படைப்பு, 


என்னைப்‌ பொறுத்தவரை, இதுதான்‌ இருக்கிறது? 

உண்மையான துணிச்சல்‌ மற்றும்‌ இந்தப்‌ படம்‌ எந்த அநீதியும்‌ 
எங்களுக்குத்‌ தேவையான ஆதரவு. சந்திக்காது என்று நம்புகிறேன்‌. படம்‌ 
இதனால்‌அவர்கள்‌ மீது எங்களுக்குப்‌ புதிய பார்த்த பின்னர்‌ ஆஸ்கர்‌ விருதுகளில்‌ 
மரியாதை பிறந்துள்ள து. நியாயமான வாய்ப்பு வழங்கப்படும்‌ என்று 


க்புறேன்‌. நான்‌ எப்போதும்‌ அறுவது புத்தகங்கள்‌ வேண்டுவோர்‌ ப) மூலம்‌ அல்லது வங்கிக்‌ கணக்கில்‌ 


இஸ்ரேல்‌ அல்லது பாலஸ்தீனப்‌ பணம்‌ செலுத்திவிட்டு என்கிற எண்ணுக்கு 
பிரதேசங்களில்‌ படம்‌ திரையிடப்பட்டதா? “ந £ ம்‌ என்‌ று ம்‌ நிரந்தரமா க வாட்ஸாப்‌ அல்லது குறுந்தகவல்‌ மூலம்‌ முகவரி அனுப்பவும்‌. 
பாலஸ்தீனம்‌, ரமல்லா, காஸா, ரஃபா வு பியி ய்து 


ஆகிய இடங்களில்‌ ea திரைப்படங்களால்‌ முடியும்‌”. 


திரையிடப்பட்டது. நெட்பிளிக்ஸில்‌ படம்‌ 
வெளியாவதற்கு ஒருநாள்‌ முன்பு, இது 
ஜாஃபாவில்‌ உள்ள ஒரு திரையரங்கில்‌ 
திரையிடப்பட்டது. இந்த இடத்தில்தான்‌ 
இஸ்ரேலிய அரசாங்கமும்‌ ஊடகங்களும்‌ 


இப்படம்‌ தற்போது மக்கள்‌ மனதில்‌ 
நீங்கா இடம்‌ பிடித்துள்ளது. அது 
என்றென்றும்‌ அல்லது இனி வரவிருக்கும்‌ 
தலைமுறைகளிடத்தில்‌ வாழும்‌ என்று 
நம்புகிறேன்‌. 


sudesi@okaxis 


Bank details: 
THARU PUBLICATION 


தரு வெளிய 
ப்ளாட்‌ எண்‌ 105, முதல்‌ தளம்‌, 
ஆர்‌ பிளாக்‌, கோவைப்புதூர்‌, 


பைத்தியம்‌ பிடித்து படத்தைத்‌ தாக்கத்‌ 


_ 0 ய்ய ரேர்‌ ஆணாக 


கோயமுத்தூர்‌ 641 042 
(+91) 99409 37599 


tharu.publication@gmail.com 


Canara bank (Kovaipudur Branch) 
Current A/c No.: 5480201000185 
IFSC code: CNRBOO0O5480 


06 ஃபர்ஹா: வரலாற்றின்‌ பக்கங்களில்‌ சேர்க்க மறந்த ஒரு கதை 
ஜி.ஏ.கெளதம்‌ 


கை 
1 


வு 

வு 

14 சர்ச்சை, தைரியம்‌ மற்றும்‌ ஆஸ்கார்‌ விருது: ஃபர்ஹா ட 
ஜி.ஏ.கெளதம்‌ 


a 


JT 


22 இளையவள்‌ 
லாவண்யா சுந்தரராஜன்‌ 


48 பறக்கும்‌ தட்டுகள்‌ மிதக்கும்‌ திரைகள்‌ 
ஓவியர்‌ ஜீவா 


௦8 மூன்று ரட்சகர்கள்‌ 
ஜீனத்‌ 


02 முந்தைய தலைமுறை இலக்கியம்‌ 
அரவிந்த்‌ சேரி 


68 ஓவிய இரட்டையர்கள்‌ நேர்காணல்‌ 


ஓவியர்‌ ஜீவா 


16 கோழித்‌ திருட்டு 
அல்போன்ஸ்‌ பிரகாஷ்‌ 


66 ஆல்பம்‌ 
புதுவை இளவேனில்‌ 


132 நக்கிக்‌ குடிக்கும்‌ நாயன்மாரே 


நாஞ்சில்‌ நாடன்‌ 
104 ஓவியர்‌ மாணிக்கவாசகம்‌ நேர்காணல்‌ 
ஓவியர்‌ ஜீவா 
126 முருகியல்‌ 
மு.ஆறுமுக விக்னேஷ்‌ 
128 பிரதி பலன்‌ 
ஜமதக்னி 
்‌ . ன ர பெயர்க்‌ 
130 அவளின்‌ பயணம்‌ டட ளம்‌ கற்பனையே 
வல்‌ சலா ம்‌ மற்றும்‌ பேட்டியில்‌ 
i வளிப்படூத்தப்பட்டுள்ள 
தமிழில்‌: அரவிந்த்‌ வடசேரி கருத்துகளும்‌ படைப்பாளர்களின்‌ 
மலவெள்ளூர்‌ சிவச சொந்தக்‌ கருத்துகளே. 
-Ethirajan Sreen ஆவநாழி பொறுப்பல்ல. 


138 காக்டெய்ல்‌ 2.0 


சுதேசமித்திரன்‌ முன்னட்டையில்‌: தேவிபாரதி 


@sculptograp 


பிப்ரவரி - மார்ச்‌ 2024 கதம்‌ 22 நாழ3 ஆவம்‌ 4 ஞசாயர்‌: சுதேசம்த்தீரன்‌ 


9௮௭! கலை சீனிமா ஒலக்கீய மென்னிகழ்‌ 


கரு வெளியீடுகள்‌ 


ங்‌ ஸ்பத்தீரி பெரிய சங்கரன்‌ கல நீங்கள்‌ எப்படி 
GL ஆ குள்‌ னர்‌ ்‌ ஒவியர்‌ ஆணீர்கள்‌? 


அண்ட ஆ ட 


த்‌ - TIN NEN ட 
னை வடட NAN 
AN லி வலு 3 - 


Aavanalzhi - An Offline Tamil Bi-monthly, February - March 2024 Issue. For private circulation only. Not for sale. 


ப 
ட ௫ ை 
₹160 
ஆவிநாமி நாழி வாழி 
சிறுகதைகள்‌ குறுநாவல்கள்‌ மாழிரிபயர்ப்பு சிறுகதைகள்‌ 
& 
வ ட்‌ 
ட 


₹150 


ரு எவளரியிரு 
ப்ளாட்‌ எண்‌ 105, முதல்‌ தளம்‌, 


ஆர்‌ பிளாக்‌, கோவைப்புதூர்‌. நாஞ்சில்‌ நாடன்‌ லாவண்யா சுந்தரராஜன்‌ அல்போன்ஸ்‌ பிரகாஷ்‌ 


புத்தகங்கள்‌ வேண்டுவோர்‌ மூலம்‌ 
அல்லது வங்கிக்‌ கணக்கில்‌ பணம்‌ 


செலுத்திவிட்டு 109 37599 என்கிற கோயமுத்தூர்‌ 641 042 5 ப ப 
எண்ணுக்கு வாட்ஸாப்‌ அல்லது (+91) 99409 37599 ம்‌ ஜி.ஏ.கெளதம்‌ த இலா ஜமதக்னி i 
ஈக ] குறுந்தகவல்‌ மூலம்‌ முகவரி tharu.publication@gmail.com ஜீனத்‌ மு.ஆறுமுக விக்னேஷ்‌ புதுவை இளவேனில்‌ 
ன ரம அதா கம்‌ அனுப்பவும்‌. GPay 99409 37599 ஓவியர்‌ ஜீவா அரவிந்த்‌ வடசேரி சுதேசமித்திரன்‌ 
IFSC code: CNRBOO05480 ௦ 


